GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


[Regd . No. TN /CCN /467 /2012 - 14 . 
TR . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re. 0 .80 Paise . 


TAMI 


ENT OF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


EGOVER 


NADU 


RUTH 
A 


PUBLISHED BY AUTHORITY 


LONE TRY 


RIUMPHS 


No . 39 ] 


CHENNAI, WEDNESDAY, SEPTEMBER 25 , 2019 

Purattasi 8 , Vikari, Thiruvalluvar Aandu - 2050 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 
தொழிலாளர் மற்றும் மேலாண்மைத் துறை 


Pages 


Labour Courts 


for 


Adjudication 


788 


[787 ] 


D . T. P . - 11-2 — (39) 


788 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


மேலும் , சிவின்கீழ் , இந்த ஆக்குள் தீர்ப்பு அப்படுகிறது . 


No. பட்டுள்ள 
கம் கோவையத்து 
தொழிலக்கத்திற்கும் 


நிலாளர் சந்நதாஜி போர்வை கோட்டம் தமிழ்நாடு 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
Disputes between Workmen and Managements referred 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
to Labour Courts for Adjudication . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோயம்புத்தூர் , 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
( கோவை கோட்டம்) , கோவை . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை (டி ) எண் . 491, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
( 91) த் துறை, 21 ஆகஸ்ட் 2019 , ஆவணி 4 , விகாரி , 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 

கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No.il(2 )/LE /770 / 2019 - இந்த ஆணையின் இணைப்பில் 

இணைப்பு 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் (கோவை கோட்டம் ) , கோவை என்ற 

எழுவினா 
நிர்வாகத்திற்கும் நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதுகாப்பு திரு . R . ஆறுமுகம் , ஓட்டுநருக்கு (பணி எண் . C20838) 
தொழிற்சங்கம் , கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே வருடாந்திர ஊதிய உயர்வை 3 மாதம் பின் தொடர்ச்சியின்றி தள்ளி 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

வைத்து நிர்வாகம் வழங்கிய 26 - 07 - 2016 நாளிட்ட உத்தரவை 
மேற்சொன்ன தகராறை கோயம்புத்தூர் தொழிலாளர் இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி ) எண் . 496 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

( டி ) த் துறை, 21 ஆகஸ்ட் 2019 , ஆவணி 4 , விகாரி , 
சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , No .II(2 )/LE /772/ 2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , கோயம்புத்தூர் , 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

போக்குவரத்துக் கழகம் (கோவை கோட்டம் ) , கோவை என்ற 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

நிர்வாகத்திற்கும் நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதுகாப்பு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் தொழிலாளர் சங்கம் , கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

மேற்சொன்ன தகராறை கோயம்புத்தூர் தொழிலாளர் 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
இணைப்பு 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

சட்டம் XIV / 1947 ) 10(1)( C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
திரு . M . முத்துக்குமார் ( ப. எண் . C24636 ) நடத்துனருக்கு நிபந்தனையிலம் வழங்கியள்ள அதிகாரங்களைக் கொண்டு . 
நிர்வாகம் வழங்கிய உத்தரவு எண் .1/ ஜி3/ 521/தஅபோக / 16 , நாள் , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , கோயம்புத்தூர் , 
12 - 02 - 2016 - ல் , 09 - 02 - 2016 முதல் 18 - 02 - 2016 வரை தற்காலிக 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
வேலை நீக்கம் செய்யப்பட்ட 10 நாட்களை விடுப்பாக மாற்றி 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
அதற்கான சம்பளம் மற்றும் பணப்பலன்களை வழங்க வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
[ அரசாணை ( டி ) எண் . 492 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
( 41) த் துறை , 21 ஆகஸ்ட் 2019, ஆவணி 4 , விகாரி , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050. ) 

இணைப்பு 
No.II (2 )/LE /771/2019 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு திரு . A . விஜயராஜ் (ப. எண் . 26582 ) நடத்துனருக்கு நிர்வாகம் 
போக்குவரத்துக் கழகம் (கோவை கோட்டம் ) , கோவை என்ற 1/ 19/5026/ த அபோக /17 , நாள் , 18 - 11 - 2017ஆம் , தேதியிட்டு 
நிர்வாகத்திற்கும் கோவை திருப்பூர் நீலகிரி மாவட்ட தமிழ்நாடு 

வழங்கிய உத்தரவு படி தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த 
அரசு போக்குவரத்து கழக பொதுத் தொழிலாளர் சங்கம் , கோவை 13 - 11 - 2017 முதல் 22 - 11 - 2017 வரையுள்ள நாட்களை விடுப்பாக 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது மாற்றி தரும்படியும் , அதற்கான சம்பளம் மற்றும் பணப்பலன்கள் 
என்று அரசு கருதுவதாலும் ; 

பெற்றுத் தரவும் கோரியுள்ள தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
மேற்சொன்ன தகராறை கோயம்புத்தூர் தொழிலாளர் நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

சுனீல் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


